GOVERNMENT OF TAMIL NADU 

2011 


[Regd . No. TN /CCN / 467/ 2009 - 11 . 
[ R . Dis . No . 197 /2009 . 
[Price : Rs. 3 . 20 Paise . 


TAM 


PA 

. 


. 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


JPCE 


GOVERS 


ILNADU 


UM 


TRU 


PUBLISHED BY AUTHORITY 


ALONE TE 


RIUMPHS 


No. 18 ] 


CHENNAI, WEDNESDAY, MAY 18 , 2011 

Vaikasi 4 , Thiruvalluvar Aandu - 2042 


Part 11 - Section 2 
Notifications or Orders of interest to a section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


Pages. 


COMMERCIAL TAXES AND REGISTRATION DEPARTMENT 


Indian Stamp Act — Provision for the Consolidation of duty 

chargeable in respect of issue of Policies by the Life Insurance 
Coporation of India for certain period .. 


202 


FINANCE DEPARTMENT 


202 


202 -204 


205 


Unconditional and irrevocable guarantee of repayment of Principal 

together with interest and other charges on the Bonds to 
be issued during 2011- 12 by the Tamil Nadu Generation 
and Distribution Corporation Limited , Chennai-600 002 .. 

HIGHWAYS AND MINOR PORTS DEPARTMENT 
Highways Act - Acquisition of Lands .. .. .. 

HOUSING AND URBAN DEVELOPMENT DEPARTMENT 
Tamil Nadu Town and Country Planning Act — Construction of 
Building for residential purpose - Exempted . . 

தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 
Industrial Disputes Act: 
Disputes between Workmen and Managements referred to : 

Industrial Tribunal for Adjudication .. 
Labour Courts for Adjudication .. 

பொதுப்பணித் துறை 
தமிழ்நாடு நீர்ப்பாசன அமைப்பு முறை மேலாண்மைச் சட்டம் - 

உச்சநிலைக் குழு அமைத்து அதிகாரம் வழங்குதல் பற்றிய 
g1605 .. 

" . .. 
[ 201 ] 


: 


205 
205 


: 


205 - 207 


D . T.P. - 11 -2 ( 18 ) — 1 


202 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II— Sec. 2 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


COMMERCIAL TAXES AND REGISTRATION 

DEPARTMENT 


Provision for the Consolidation of duty chargeable in 

respect of issue of Policies by the Life Insurance 
Corporation of India for certain period under the Indian 
Stamp Act. 
[G . O . Rt. No. 215 , Commercial Taxes and Registration 

(J1), 26th April 2011.) 
No . II (2 )/CTR /217 / 2011 . - In exercise of the powers 
conferred by clause (b ) of sub -section ( 1) of Section 9 of 
the Indian Stamp Act, 1899 (Central Act II of 1899 ), the 
Governor of Tamil Nadu hereby provides for the consolidation 
of duty of Rs. 1 ,00 ,00 ,000 (Rupees one crore only ) chargeable 
under the said Act in respect of issue of policies by the Life 
Insurance Corporation of India through its branches in the 
State of Tamil Nadu for the period from 1st April 2011 
to 30th June 2011 . 


are required for the purpose of widening and strengthening 
of Madhavaram -Redhills Road from two lane to four lane 
carriage way and it having already been decided that the 
entire amount of compensation to be awarded for the lands 
is to be paid out of the funds controlled and managed by 
the Chief Engineer (Metro ), Highways Department, Alandur, 
Chennai- 16 and after having considered the cause shown 
by the owner or other persons having interest in the said 
lands, as the case may be, do hereby publish the following 
Notice under sub - section ( 1 ) of Section 15 of the Tamil Nadu 
Highways Act, 2001 (Tamil Nadu Act 34 of 2002): — 


NOTICE 


Under sub -section ( 1) of Section 15 of the Tamil Nadu 
Highways Act, 2001 (Tamil Nadu Act 34 of 2002 ), the Governor 
of Tamil Nadu hereby acquires the land specified in the 
schedule below measuring an extent of 3130 Square metres 
to the same, a little more or less required for the 
purpose of widening and strengthening of existing 
road Madhavaram -Redhills Road from two lane to four lane 
carriage way . 


P . SURIYAKUMAR , 
Additional Secretary to Government. 


The plan of the land under acquisition is kept in the Office 
of the Special Deputy Collector (Land Acquisition ), Tamil 
Nadu Urban Development Project- III , Chennai at Poonamallee 
and may be inspected at any time during office hours . 


FINANCE DEPARTMENT 
Unconditional and irrevocable guarantee of repayment of 

Principal together with interest and other charges on 
the Bonds to be issued during 2011- 2012 by the 
Tamil Nadu Generation and Distribution Corporation 
Limited , Chennai-600 002 . 
[G . O . Ms. No. 126 , Finance (Loans and Advances Cell), 
29th April 2011, Chithirai 16 , Thiruvalluvar Aandu - 2042. ] 


SCHEDULE 
Thiruvallur District, Madhavaram Taluk , 

Grand Line Village . 


Government, dry, S .No. 14 /6 Part, now sub -divided as 
S .No. 14 /6B , belonging to Johnson , son of Asirvatham , 
Kandaswamy, Thavamani and Easumani, bounded on the 
north by S .No.2 , south and east by S .No. 14 / 1A1 and west 
by S .No . 24 — 0100 Square metres. 


No. II (2 )/218 / 2011 . - In exercise of the powers conferred 
under clause ( 1) of Article 293 of the Consitution of India , 
the Governor of Tamil Nadu hereby guarantees unconditionally 
and irrevocably the repayment of Principal to the aggregate 
value of Rs. 1500 Crores (Rupees One thousand and five 
hundred Crores only ) together with interest and other charges 
thereon on the Bonds to be issued during 2011 - 2012 by the 
Tamil Nadu Generation and Distribution Corporation Limited , 
Chennai-600 002 , till the principal is redeemed fully from the 
date of issue of Bonds . 


Government, dry, S .No. 14 / 1A1 Part, now sub -divided 
as S .No. 14 / 1A1B , belonging to Chittibabu , son of 
Pattabiraman , bounded on the north by S .No. 14 /6 , South 
by S .No. 14 / 1A2, east by S .No. 14 / 1B and west by S .No.24 – 
0040 Square metres. 

Government, dry , S .No. 14 / 1A2 Part, now sub -divided as 
S .No. 14 /1A2B , belonging to Pushpalatha , wife of Arumugam , 
bounded on the north by S .No . 14 / 1A1, south by 
S .No. 14 / 1A4A, east by S .No. 14 / 1A3 and west by S .No.24 – 
0084 Square metres. 


VIJAY PINGALE , 
Deputy Secretary to Government. 


Government, dry , S .No . 14 /1A4A Part , now sub -divided 
as S .No. 14 / 14 , belonging to Babu , son of Sengalvarayan , 
bounded on the north by S .No . 14 / 1A2 , south by 
S .No. 14 /3A2, east by S .No. 14 / 1A4B and west by S .No.24 – 
0046 Square metres. 


HIGHWAYS AND MINOR PORTS DEPARTMENT 

Acquisition of Lands 
[G . O . Ms. No. 65 , Highways and Minor Ports (HW2), 
3rd May 2011, Islom 20, ol(5026116611 3460016 -2042.] 

No. 11 (2 )/HWMP/219 /2011. — The Governor of Tamil Nadu 
having been satisfied that the lands in the schedule below 


por Ports (HW2l). 


Government, dry , S .No. 14 / 3A2 Part, now sub -divided as 
S .No. 14 /3A2B , belonging to Babu , son of Sengalvarayan , 
bounded on the north by S .No. 14 / 1A4A, south by 
S .No. 14 /3A1A , east by S .No. 14 /3A3 and west by S .No. 24 – 
0037 Square metres . 


Smunded on thest by S. No. 141 


May 18, 2011] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


203 


Government, dry , S .No . 14 / 3A1A Part , now sub - divided 
as S .No . 14 / 15 belonging to Chitibabu , son of Pattabiraman , 
bounded on the north by S . No . 14 / 3A2 , south by 
S .No. 14 /8 , east by S .No. 14 / 3B and west by S .No. 24 
– 0122 Square metres . 


Government, dry, S .No. 15 /4 Part, now sub -divided as 
S .No. 15 /4B , belonging to Sankaralingam , son of Ramaiya 
bounded on the north by S .No. 15 /2 , south by S .No. 21, 
east by S .No . 15 /6 and west by S .No . 15 / 3 — 0005 
Square metres . 


Government, dry , S .No. 14 /8 Part, now sub -divided as 
S .No . 14 /8B , belonging to Parameshwari, bounded on the 
north by S .No . 14 / 3A1A , south by S .No. 14 / 9 , east by 
S .No . 14 /3A1A and west by S .No. 24 — 0013 Square metres. 


Government, dry , S .No. 15 /6 Part, now sub -divided as 
S .No. 15 /6B , belonging to Soundhar Rajan , bounded on the 
north by S .No . 15 /5 , south by S .No . 21 , east by S .No . 16 
and west by S .No . 15 /4 — 0048 Square metres. 


Government, dry , S .No. 14 /9 Part, now sub - divided as 
S .No . 14 /9B belonging to Parameshwari , bounded on the 
north by S .No. 14 /8 , south and east by S .No. 14 /4A1 and 
west by S .No. 24 — 0068 Square metres . 


Government, dry , S .No. 19 /6 Part, now sub -divided as 
S .No. 19 /6B , belonging to Annai Youth Welfare Society , 
bounded on the north by S .No. 19 /5 , south by S .No.60 , east 
by S .No .19/7 and west by S .No. 20 — 0074 Square metres . 


Government, dry , S .No . 14 /4A1 Part, now sub - divided as 
S .No. 14 /4A1B , belonging to Chittibabu , son of Pattabiraman , 
bounded on the north by S .No . 14 /9 , south by S .No. 14 /4B , 
east by S .No 14 /5A1 and west by S .No . 2440040 
Square metres . 


Government, dry , S .No. 19 /7 Part, now sub -divided as 
S .No .19 /7B , belonging to Annai Youth Welfare Society , 
bounded on the north by S .No . 1975 , south by S .No.60 , east 
by S .No . 1978 and west by S .No . 1976 — 0105 Square metres . 


Government, dry , S .No. 14 /4B Part, now sub -divided as 
S .No. 14 /4B2, belonging to Annamalaiswami, son of 
Ayyaswami, bounded on the north by S .No. 14 /4A1, South 
by S .No . 14 /7 , east by S .No . 14 /4A1 and west by S .No .24 — 
0050 Square metres . 


Government, dry , S .No. 20 /12 Part, now sub -divided as 
S .No .20 / 12B , belonging to Annai Youth Welfare Society , 
bounded on the north by S .No . 20 / 2 , south by S .No. 60 , 
east by S .No. 19 and west by S .No . 20 / 10 - 0174 
Square metres. 


Government, dry , S .No . 20 / 10 Part, now sub - divided as 
S .No. 20 /10B , belonging to Annai Youth Welfare Society , 
bounded on the north by S .No. 20 /2 , south by S .No.59, east 
by S .No . 20 / 12 and west by S .No. 20 /240434 Square metres . 


Government, dry , S .No. 1417 Part, now sub -divided as 
S .No. 14 /7B , belonging to Mani, son of Chinnappa Naicker, 
bounded on the north by S .No . 14 /4B , south by 
S .No. 14 /4C , east by S .No . 14 /4A1 and west by S .No. 24 – 
0050 Square metres. 

Government, dry , S .No. 14 /4C Part, now sub - divided as 
S .Nos . 14 /4C2 and 14 /4C3, belonging to Ramakrishnan , son 
of Subbu , bounded on the north by S .No. 14 /7 , south by 
S .No .22 , east by S .No. 14 /4D and west by S .No. 24 — 0049 
Square metres . 


Government, dry, S .No. 20 / 1A9A Part, now sub - divided 
as S .No . 20 / 18 , belonging to Ponnuswamy, son of 
Chinakkannu , bounded on the north by S .No . 20 / 2 , South 
by S .No. 59, east by S .No.20 /2 and west by S .No. 20 /1A8 – 
0064 Square metres . 


orth oynu .No.120 2,505 


Government, dry , S .No. 20 / 1A8 Part, now sub -divided as 
S .No. 20 /1A8B , belonging to Kamalammal, bounded on the 
north by S .No. 20 /1A9B , south by S .No . 59 , east by S .No . 
20 / 1A9A and west by S .No. 20 / 1A7 — 0055 Square metres . 


Government, dry, S . No . 14 /4D Part, now sub- divided as 
S .No . 14 /4D2, belonging to Gopi, son of Narayanan , 
bounded on the north by S .No . 14 /7 , south by S .No . 22 , east 
by S .No . 14 /4A2 and west by S .No . 14 /4C — 0028 
Square metres. 


Government, dry , S .No. 14 /4A2 Part , now sub - divided as 
S .No. 14 /4A2B , belonging to Elumalai, son of Chakkarabani, 
Elavarasi , daughter of Chakkarapani, bounded on the north 
by S .No . 14 /4A1, south by S .No .22 , east by S .No . 14 /5A2 and 
west by S .No. 14 /4A2 — 0047 Square metres . 

Government, dry , S .No. 14 /5A2 Part , now sub - divided as 
S .No. 14 /5A2B , belonging to Elumalai, son of Chakkarabani 
and Elavarasi daughter of Chakkarapani, bounded on the 
north by S .No . 14 /5A1, south by S .No . 22 , east by 
S .No. 14 /5B1 and west by S .No. 14 /4A2 _ 0033 Square metres. 


Government, dry , S .No. 20 / 1A7 Part, now sub - divided as 
S .No. 20 / 1A7B , belonging to Lalithammal, bounded on the 
north by S .No. 20 / 1A9B , south by S .No.59 , east by 
S .No. 20 / 1A8 and west by S .No. 20 / 1A1040046 Square 
metres . 

Government, dry, S .No. 20 /1A10 Part, now sub -divided 
as S .No . 20 / 19, belonging to Ponnuswamy, son of 
Chinnakkannu , bounded on the north by S .No. 20 /2 , South 
by S .No . 59 , east by S .No . 20 / 1A7 and west by 
S .No. 20 / 1A3 — 0110 Square metres. 

Government, dry, S.No. 20 / 1A1 Part , now sub - divided as 
S .No. 20 /1A1B , belonging to Esumani, bounded on the north 
by S .No. 20 /2 , south by S .No .21 , east by S .No. 20 /1A2 and 
west by S .No. 20/ 2 — 0019 Square metres . 

Government, dry , S. No . 20 /1A2 Part, now sub -divided as 
S .No. 20 /1A2B , belonging to Lakshmanan , bounded on the 
north by S .No. 20 / 2 , south by S .No . 21, east by S .No. 
20 / 1A3 and west by S .No . 20 /1A1 — 0011 Square metres. 


Government, dry , S .No. 14 /5B1 Part , now sub - divided as 
S .No. 14 /5B1B , belonging to Muthukumar , son of Dhamodaran , 
bounded on the north by S .No. 14 /2 , south by S .No.22, east 
by S .No. 14 /5B2 and west by S .No. 14 /5A — 0076 Square 
metres . 


Government, dry , S .No. 14 /5B2 Part, now sub -divided as 
S .No. 14 /5B2B ,belonging to Muthukumar, son of Dhamodaran , 
bounded on the north by S .No . 14 /2 , south by S .No .22 , east 
by S .No . 15 and west by S .No. 14 /5B1 – 0026 Square metres . 


Government, dry , S .No. 20 /1A3 Part, now sub -divided as 
S .No. 20/1A3A , belonging to Parameswaran , bounded on the 
north by S .No . 20 / 2 , south by S . No . 21 , east by 
S .No. 20 / 1A10 and west by S .No . 20 / 1A2 — 0011 Square 
metres . 


204 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part 11 - Sec . 2 


Government, dry , S .No. 61/ 1 Part , now sub -divided as 
S .Nos.61/ 1B and 61/1C , belonging to Baskaran , son of 
Kasilingam , Thiyagarajan , son of Sangarapandian , Ravivarma, 
son of Natesan , Jayasimhan , son of Ramachandiran and 
Jayakumar, bounded on the north by S .No. 60 , south by 
S .No .61/4 , east by S .No . 61/ 2 and west by S .No. 58 
– 0067 Square metres. 


Government, dry, S .No. 50 /7 Part, now sub -divided as 
S . No . 50 /7B , belonging to Ramu, bounded on the north by 
S .No. 21, south by S .No. 50 /8B , east by S .No. 58 and 
west by S .No. 50 /5C _ 0059 Square metres. 


Government, dry, S .No. 48 /1 Part, now sub -divided as 
S .No. 48 /1B , belonging to Messrs . Om Sakthi Modern Rice 
Mill Owners Jothi Prakash , Gunasekaran , Palani, Natarajan 
and Velayudham , son of Subramani Chetti, bounded on the 
north by S .No. 22 , south by S .No. 48 /2 , east by S .No. 50 
and west by S .No . 47 – 0193 Square metres. 


Government, dry , S .No. 61/2 Part, now sub -divided as 
S .No. 61/2B , belonging to Baskaran , son of Kasilingam , 
Thiyagarajan , son of Sangarapandian , Ravivarma, son of 
Natesan , Jayasimhan , son of Ramachandiran and Jayakumar, 
bounded on the north by S .No. 60 , south by S .No. 61/5 , 
east by S .No. 61/ 3 and west by S .No. 61/ 1 — 0106 Square 
metres. 


Government, dry , S .No . 47/2 Part, now sub - divided as 
S .No . 47/ 2B , belonging to Rajalakshmi Timber Corporation , 
bounded on the north by S .No . 22 , south by S .No . 
47 /4 , east by S .No. 47 /3 and west by S .No . 47 /140032 
Square metres . 


Government, dry , S .No. 61/3 Part, now sub -divided as 
S .No .61/ 3B , belonging to Baskaran , son of Kasilingam , 
Thiyagarajan , son of Sangarapandian , Ravivarma , son of 
Natesan , Jayasimhan , son of Ramachandiran and Jayakumar , 
bounded on the north by S .No. 60 , south by S .No.61/6 , 
east by Line Grand Village and west by S .No. 61/2 — 0248 
Square metres . 


Government, dry , S . No . 47 /3 Part , now sub - divided as 
S .No . 47 /3B . belonging to Rajalakshmi Timber Corporation , 
bounded on the north by S .No.22, south by S .No .47/ 4 , east 
by S .No. 47/5 and west by S .No. 47/ 2 — 0034 Square metres. 


Government, dry , S .No. 30 /5 Part, now sub -divided as 
S .No . 30 /5B , belonging to Pappana Pharmaceutical Ltd ., 
bounded on the north by S .No. 22 south by S .No. 30 /6 , 
east by S .No . 47 and west by S .No . 30 /4 — 0015 
Square metres. 


Government, dry , S .No. 50 /2A Part, now sub -divided as 
S .No. 50 /2A2 , belonging to Ravikrishnan , son of Loganathan , 
bounded on the north by S .No. 21, south by S .No. 50 /3A , 
east by S .No . 50 /2B and west by S .No . 50 /1 — 0035 Square 
metres. 


Government, dry , S .No . 27 /2A4 Part , now sub -divided as 
S .No . 27 /2A4B , belonging to Kanniyappan , son of 
Govindaswami, bounded on the north by S .No. 27 /1 , south 
by S .No. 27 / 2A1A , east by Vadakarai Village and west by 
S .No. 27 /4 — 0011 Square metres. 


Government, dry , S .No . 50 /2B Part, now sub -divided as 
S .No. 50/2B2, belonging to Narayanan , bounded on the north 
by S.No. 21, south by S.No . 50 /3A , east by S .No. 20/4 and 
west by S .No. 20 /2A — 0026 Square metres . 


Government, dry , S .No. 27 /4 Part, now sub -divided as 
S .No. 27/4B , belonging to Kanniyappan son of Govindaswami, 
bounded on the north by S .No .27 / 1, south by S .No. 27/2A1A , 
east by S .No . 27 / 2A4 and west by S .No. 27 / 2A3 — 0012 
Square metres . 


Government, dry , S . No . 50 /4 Part , now sub -divided as 
S .No. 50 /4B , belonging to Ganesa Nadar, son of Gurusamy 
Nadar, bounded on the north by S .No . 21, south by S .No . 
50 /6A , east by S .No.50 /5A and west by S .No. 50 /2B — 
0101 Square metres . 


Government, dry , S .No. 27 /2A3 Part, now sub -divided as 
S .No. 27 /2A3B , belonging to Kalaivanan , bounded on the 
north by S .No. 27 /1 , south by S .No . 27 / 17 , east by 
S .No. 27 /4 and west by S .No. 27 /2A1A - 0011 Square metres . 


Government, dry , S .No. 50 /5A Part, now sub - divided as 
S .No. 50 /5A2, belonging to Janakiraman , son of Annamalai 
Chettiyar, bounded on the north by S .No. 21, south by 
S . No .50 /6A6B , east by S . No . 50 /5B and west by 
S .No. 50 /4 — 0028 Square metres. 


Government, dry , S .No. 27 /2A1A Part, now sub -divided 
as S . Nos . 27 /23 and 27 /24 , belonging to Mani Mudaliyar, 
bounded on the north by S . No . 27 / 1 , south by 
S .Nos. 27/ 18 and 19 , east by S .No. 27 / 2A3 and west by 
S .No. 27 /2B — 0017 Square metres . 


Government, dry , S .No. 50 /5B Part, now sub -divided as 
S .No. 50 /5B2, belonging to H . Neelavathi, daughter of 
Bathbanaba Chettiyar, bounded on the north by S .No. 21, 
south by S .No. 50 /6B , east by S .No. 50/5C and west by 
S .No. 50 /5A - 0035 Square metres . 


Government, dry , S .No. 27 / 2B Part, now sub - divided as 
S .No. 27 /2B2 , belonging to Sundarswami Doss , bounded on 
the north by S .No. 27 /1 , south and east by S .No. 27 / 2A1A 
and west by S .No. 27 /2A1A - 0003 Square metres . 

Government, dry, S .No. 27 /2A1C Part, now sub -divided 
as S .No. 27 / 25 , belonging to Arunadevi, wife of Sugumaran , 
bounded on the north by S . No. 27 / 1 , south by 
S .No. 27 / 1A1D , east and west by S .No. 27 /2A1A - 0001 
Square metres . 


Government, dry , S .No. 50 /5C Part, now sub - divided as 
S .No . 50 /5C2 , belonging to Badmanaba Chettiyar , 
Annamalai Chettiyar and Dhanachezhiyan , sons of 
Munuswami, bounded on the north by S .No. 21, south by 
S .No. 50/6B , east by S .No. 50 /7 and west by S .No. 50 /5B — 
0031 Square metres . 


Total — 3130 Square metres . 


G . SANTHANAM , 
Secretary to Government. 


May 18 , 2011 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


205 


HOUSING AND URBAN DEVELOPMENT DEPARTMENT Disputes between Workmen and Managements referred 

to Labour Courts for Adjudication . 
Exemption from the construction of building for residential 

purpose under the Tamil Nadu Town and Country தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக்கழகம் , ஈரோடு . 
Planning Act . 

[ அரசாணை (டி ) எண் 122 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
[ G . O . ( 2D ) No . 94 , Housing and Urban Development ( UD - V) , ( 1) த் துறை , 25 ஏப்ரல் 2011 , சித்திரை 12 , திருவள்ளுவர் 
19th April 2011 . ] 

ஆண்டு - 2042 .) 
No . II (2 ) HOU / 220/ 2011 . -- In exercise of the powers No . II( 2 )/LE / 222 / 2011 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
conferred by Section 113 of the Tamil Nadu Town and குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு நுகர்பொருள் 
Country Planning Act , 1971 (Tamil Nadu Act 35 of 1972 ) , வாணிபக்கழகம் , ஈரோடு நிர்வாகத்திற்கும் , தமிழ்நாடு சிவில் 
the Governor of Tamil Nadu hereby exempts the construction சப்ளைஸ் கார்ப்பரேஷன் பணியாளர் சங்கம் , திரு . 
of Ground Floor + First Floor building for residential purpose தா . இராசகுமார் , தட்டச்சர்க்குமிடையே தொழிற்தகராறு 
at (S . No . 154 / 1 part , T .S . No . 9 part , Block No. 36 ) Old Door எழுந்துள்ள து என்று அரசு கருதுவதாலும் ; 
No . 5 , New Door No . 9 part , Angadi Street , V . P . Colony , 
Ayanavaram Village , Chennai- 23 from the provisions of 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
SI. Nos . E , F , ( Gi) , G (ii ), G( iii), I, under Table ( 1 ) of Rugulation 

அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
25 of Second Master Plan for Chennai Metropolitan Area , 

எனவே , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
2026 , relating to Floor Space Index , Plot coverage , Front Set 

( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 (1)(C ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் 
Back , Side Set Back ( Both sides ) , Rear Set Back , 

வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
Car Parking , respectively . 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சேலம் , 
ASHOK DONGRE , 

தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 
Principal Secretary to Government. 

இதனால் ஆணையிடப்படுகிறது . 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 

10( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக் கொண்ட 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
Disputes between Workmen and Managements referred 

தொழிலாளர் நீதிமன்றம் , சேலம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
to Industrial Tribunal for Adjudication . 
சேசஷாயி பேப்பர் அண்ட் போர்ட்ஸ் லிமிடெட் . 

இணைப்பு 

எழுவினா 
[ அரசாணை ( டி ) எண் 121 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 

( 1) த் துறை , 25 ஏப்ரல் 2011 , சித்திரை 12 , திருவள்ளுவர் திரு . தா . இராசகுமார் , தட்டச்சருக்கு 4: 1 என்ற அடிப்படையில் 
ஆண்டு - 2042 .] 

1990 முதல் உதவியாளர் பதவி உயர்வு வழங்கக் கோரும் 

தொழிற் சங்கத்தின் கோரிக்கை நியாயம்தானா ? ஆம் எனில் , 
No . II(2 )/LE /221 /2011 . - இந்த ஆணையின் இணைப்பில் 

உத்தரவு பிறப்பிக்க . 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக சேசஷாயி பேப்பர் அண்ட் 
போர்ட்ஸ் எம்ப்ளாயீஸ் யூனியன் , நாமக்கல் மாவட்டத்திற்கும் 

கே . ப்பி . சுப்பிரமணியன் , 
சேசஷாயி பேப்பர் அண்ட் போர்ட்ஸ் லிமிடெட் என்ற 
நிர்வாகத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 

அரசு கூடுதல் செயலாளர் . 
கருதுவதாலும் ; 

பொதுப் பணித் துறை 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

தலைமைச் செயலகம் , 18 மே 2011 . 
எனவே , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 2000ஆம் ஆண்டு தமிழ்நாடு நீர்ப்பாசன அமைப்பு முறை 
(மத்திய சட்டம் XIV /1947 ) 10 (1)(C ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் மேலாண்மைச் சட்டத்தின்படி உச்சநிலைக் குழு அமைத்து 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு அதிகாரம் வழங்குதல் பற்றிய அறிவிக்கை . 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சேலம் , 
தொழிலாளர் தீர்ப்பாயம் , சென்னைக்கு நீதிமன்றத் தீர்ப்புக்காக 

No . II(2) PW/223/2011 . 
அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் ஆணையிடப்படுகிறது . [ பாசனம் - 2000 ஆம் ஆண்டு தமிழ்நாடு நீர்ப்பாசன 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் அமைப்பு முறை மேலாண்மைச் சட்டம் - அத்தியாயம் II - ல் பிரிவு 
10 (2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக் கொண்ட 

12 - ன்படி உச்சநிலைக் குழு அமைத்து அதிகாரம் வழங்குதல் - 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு ஆணை வெளியிடப்படுகிறது . ) 
தொழிலாளர் தீர்ப்பாயம் , சென்னை கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

கீழ்க்கண்ட அரசாணை வெளியிடப்படுகிறது : -- 
இணைப்பு 

[ அரசாணை (நிலை) எண் 15 , பொதுப் பணி ( டபிள்யூ2 ) த் துறை, 

13 ஜனவரி 2011 , மார்கழி 29 , திருவள்ளுவர் ஆண்டு - 2041.) 
எழுவினா 

படிக்க : 
சேசஷாயி பேப்பர் அண்ட் போர்ட்ஸ் லிமிடெட் , தொழிலாளர்கள் 

அரசு ஆணை (நிலை ) எண் 360 , பொதுப்பணி (டபிள்யூ 2) த் 
31 - 8 - 1999 முதல் 4 - 9 - 1999 வரை வேலை நிறுத்தம் செய்ததின் 

துறை, நாள் : 24 - 9 - 2002 . 
காரணமாக 1999 - 2000 கணக்கு ஆண்டிற்கு உற்பத்தி 9 % 
ஊக்கத் தொகை பெறும் தகுதியை இழக்கிறார்களா ? இல்லையா ? 

தலைமைப் பொறியாளர் (இயக்கம் மற்றும் பராமரிப்பு), 

நீர்வள ஆதாரத் துறையின் கடித எண் பி3/ 844/ WUA/ 
ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

2004 , நாள் : 16 - 02 - 2009 மற்றும் 26 - 3 - 2010 . 


2 . ) 


206 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 2 


இயக்குவைப் பொறியாளராண்பொறியியல் தலை 


3 . முதன்மை தலைமைப் பொறியாளர், நீர்வள ஆதாரத்துறை ( iv ) அமைக்கப்படும் உச்சநிலைக் குழு மூன்று மாதங்களுக்கு 
மற்றும் தலைமைப் பொறியாளர் ( பொது ) பொதுப் பணித் 

ஒரு முறை வீதம் வருடத்திற்கு நான்கு முறை கூட்டம் 
துறை கடித எண் ப . பா . மே ./ Apex Committee /2010 , 

நடத்துவதற்கு ஆகும் செலவினம் குறித்த வரைவு 
நாள் : 15 - 06 - 2010 . 

மதிப்பீட்டிற்கு ஒப்புதல் அளிக்கலாம் . 
ஆணை: நிலை எண் 15 , பொதுப் பணித் துறை , 2011 ஜனவரி 13 . ( v ) தமிழ்நாடு விவசாயிகள் நீர்ப்பாசன அமைப்பு முறை 

மேலாண்மைச் சட்ட விதிகள் , 2002 பிரிவு 
பார்வை ஒன்றில் படிக்கப்பட்ட அரசாணையில் தமிழ்நாடு 

8 (2) ( 1)- ன்படி , சட்டத்தின் விதிமுறைகளுக்கு இணங்க 
விவசாயிகள் நீர்ப்பாசன அமைப்பு முறை மேலாண்மைச் சட்டம் , 2000ஐ 

எந்த ஒரு விவசாயிகள் அமைப்பிற்கும் அவற்றின் 
நடைமுறைப்படுத்தி அரசு ஆணையிட்டது . 

அதிகாரங்களைச் செயல்படுத்துவதற்கும் மற்றும் அவற்றின் 

அலுவல்களை ஆற்றுவதற்கும் தேவையெனக் கருதுகின்ற 
2 . தமிழ்நாடு விவசாயிகள் நீர்ப்பாசன அமைப்பு முறை 
மேலாண்மைச் சட்ட விதிகள் , 2002 பிரிவு 8 - ன்படி அதன் 

உத்தரவுகளை எந்த ஒரு விவசாயிகள் அமைப்பிற்கு 

பிறப்பிக்கவும் உச்சநிலைக் குழுவிற்கு அதிகாரம் 
அதிகாரங்களை செயல்படுத்தவும் தேவையான ஒப்புதல் வழங்கவும் 

வழங்கலாம் . மூன்று மாதத்திற்கு ஒரு முறை உச்சநிலைக் 
அதற்கான உச்சநிலைக் குழு கீழே குறிப்பிடப்பட்டவர்களைக் 

குழு கூடுவதற்கான இடத்தினை அவ்வப்போது அதன் 
கொண்டிருக்க வேண்டும் : 

தலைவர் முடிவு செய்யலாம் . உச்சநிலைக் குழு , தமிழ்நாடு 
(i ) அரசால் பெயர் குறிப்பிட்டு நியமனம் செய்யப்பட்ட தலைவர் 

விவசாயிகள் நீர்ப்பாசன அமைப்பு முறை மேலாண்மைச் 
மற்றும் 

சட்ட விதிகள் 2002 , பிரிவு 9 , 10 மற்றும் 11 - ன்படி 

செயல்படலாம் . 
( ii ) பின்வரும் உறுப்பினர்கள் : 

4 . மேலே பத்தி 3 - ல் V - ல் குறிப்பிடப்பட்ட கருத்துக்கள் நீர்வள 
( அ ) அனைத்து திட்டக்குழுக்களின் தலைவர்கள் (பதவி நிலவள திட்ட அமைப்புகளுக்கு (IAMWARM ) செல்லுபடியாகும் நிலை 
நிலையால் ) 

குறித்து , முதன்மைத் தலைமைப் பொறியாளர் , நீர்வள ஆதாரத்துறை 

அவர்கள் தமிழ்நாடு விவசாயிகள் நீர்ப்பாசன அமைப்பு முறை 
( ஆ ) நீர்வள ஆதாரத் துறையின் முதன்மைத் தலைமைப் மேலாண்மைச் சட்ட விதிகள் , 2002 - ன் பிரிவு 8(2 ) ( 1) - ன்படி , 

பொறியாளர் மற்றும் நான்கு மண்டலத் தலைமைப் அமைக்கப்படும் உச்சநிலைக் குழுவின் அதிகாரங்கள் , செயல்பாட்டு 
பொறியாளர்கள் , வேளாண்பொறியியல் துறையின் எல்லை மற்றும் அதன் அலுவல் தொடர்பான உத்தரவுகள் நீர்வள 
தலைமைப் பொறியாளர் , வேளாண்மைத் துறையின் நிலவள திட்ட (IAMWARM ) அமைப்புகள் மற்றும் தமிழகத்தில் 

அமைக்கப்பட்டுள்ள மற்றும் அமைக்கப்பட உள்ள அனைத்து விவசாய 

அமைப்புகள் மற்றும் நீர்வள ஆதார தொகுப்புத் திட்டம் ( WRCP ) 
( இ ) அரசால் பெயர் குறிப்பிட்டு நியமிக்கப்பட வேண்டிய 

மற்றும் நீர்வள நிலவள திட்டம் (IAMWARM ) அல்லாத எஞ்சிய காவிரி 
தெரிவு செய்யப்பட்ட அரசு சாராத அமைப்புகளைச் 

வடிநிலத்தில் அமைக்கப்படவுள்ள விவசாய அமைப்புகளுக்கும் 
சேர்ந்த இரண்டு பிரதிநிதிகள் ஆகியோரைக் 

பொதுவானதாகும் என்றும் , நீர்வள நிலவள திட்டத்தில் (IAMWARM ) 
கொண்டிருக்கும் . 

அமைக்கப்பட்ட மற்றும் அமைக்கப்பட உள்ள விவசாய அமைப்புகள் 
3 . தமிழ்நாடு விவசாயிகள் நீர்பாசன அமைப்பு முறை உச்ச 

( நீரினைப் பயன்படுத்துவோர் சங்கங்கள் ) அனைத்தும் சிறிய பாசன 

( Minor Irrigation System ) அமைப்புகளில் மட்டும் 
நிலைக் குழு அமைப்பது தொடர்பாக , தலைமைப் பொறியாளர் , 

அமைந்துள்ளமையால் இப்பாசன பகுதிகளில் உள்ள நீரினை 
( இயக்கம் மற்றும் பராமரிப்பு ) அவர்கள் , கீழ்க்கண்ட கருத்துக்களை 

பயன்படுத்துவோர் சங்கங்கள் கோரிக்கைகளை தொடர்புடைய நீர்வள 
தெரிவித்துள்ளார்: 

ஆதார துறையின் மண்டல தலைமைப் பொறியாளர்கள் வழியாக 
(i ) நீர்வள ஆதார தொகுப்பு திட்டத்தின் ( WRCP ) கீழ் 

உச்சநிலைக் குழுவிற்கு சமர்ப்பிக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளார் . 
6 . 0 இலட்சம் ஹெக்டேர் பாசனப் பரப்பில் 

5 . மேலே பத்தி 3 மற்றும் 4 - ல் காணும் முறையே தலைமைப் 
தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள 9 திட்டக்குழு தலைவர்களின் 

பொறியாளர் (இயக்கம் மற்றும் பராமரிப்பு), நீர்வள ஆதாரத்துறை மற்றும் 
பெயர் பட்டியலில் உள்ளவர்கள் மற்றும் தமிழகத்தின் மற்ற 

முதன்மைத் தலைமைப் பொறியாளர் , நீர்வள ஆதாரத்துறை மற்றும் 
பாசனப் பரப்பில் , இனிவரும் காலங்களில் விவசாய 

தலைமைப் பொறியாளர் ( பொது ), பொதுப் பணித் துறை அவர்களின் 
அமைப்புகள் முழுமையாக அமைக்கப்பட்டவுடன் அவற்றில் 

கருத்துக்களை அரசு கவனமுடன் பரிசீலனை செய்து , தமிழ்நாடு 
தேர்ந்தெடுக்கப்படும் திட்டக்குழுவின் தலைவர்களை 

விவசாயிகள் நீர்ப்பாசன அமைப்பு முறை மேலாண்மைச் சட்ட விதிகள் 
அவ்வப்போது உறுப்பினராக சேர்த்துக் கொள்ளலாம் . 

2002 , பிரிவு 8 - ன்படி அதன் அதிகாரங்களை செயல்படுத்தவும் 
( ii ) மேலும் , அரசால் பெயர் குறிப்பிட்டு நியமிக்கப்பட தேவையான ஒப்புதல் வழங்கவும் , உச்சநிலைக் குழு பின்வரும் 
வேண்டிய , தெரிவு செய்யப்பட்ட அரசு சாராத 

தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் கொண்டும் மற்றும் அதற்கான 
அமைப்புகளைச் சேர்ந்த இரண்டு பிரதிநிதிகளை 

அதிகாரம் வழங்கியும் ஆணையிடுகிறது: -- 
உறுப்பினர்களாக நியமிப்பதற்கு எம் . எஸ் . சுவாமிநாதன் 

உச்சநிலைக் குழு 
அறக்கட்டளை மற்றும் தானம் வயலகம் (கண்மாய் ) 
அறக்கட்டளை ஆகிய இரு அமைப்புகளும் அவற்றின் தலைவர் 

: செயலாளர் , பொதுப் பணித் துறை . 
சிறப்பான செயல்பாடுகளின் அடிப்படையில் அவற்றின் 
பிரதிநிதிகளை உச்சநிலைக் குழுவின் உறுப்பினராக உறுப்பினர்கள் : 1 . முதன்மை தலைமைப் பொறியாளர் , 
நியமிக்கலாம் . 

நீர்வள ஆதாரத்துறை மற்றும் 

தலைமைப் பொறியாளர் ( பொது ), 
( iii ) மாநில அளவில் விவசாயிகள் அமைப்பின் பணிகளை 

பொதுப் பணித் துறை, சென்னை . 
கவனித்து வரும் தலைமைப் பொறியாளர் (இயக்கம் மற்றும் 
பராமரிப்பு ) அவர்களை உச்சநிலைக் குழுவின் உறுப்பினர் - 

2 . மண்டலத் தலைமைப் பொறியாளர்கள் , 
செயலராக நியமிக்கலாம் . 

நீர்வள ஆதாரத்துறை ( சென்னை , 
திருச்சிராப்பள்ளி , மதுரை , 
கோயமுத்தூர்). 


May 18 , 2011] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


207 


3 . தலைமைப் பொறியாளர் , வேளாண்மைப் உத்தரவுகளை எந்த ஒரு விவசாயிகள் அமைப்பிற்கும் பிறப்பிக்க 
பொறியியல் துறை . 

உச்சநிலைக் குழுவிற்கு அதிகாரம் வழங்கியும் , மூன்று மாதத்திற்கு 

ஒரு முறை உச்சநிலைக் குழு கூடுவதற்கான இடத்தினை 
4 . இயக்குநர் , வேளாண்மைத் துறை . 

அவ்வப்போது அதன் தலைவர் முடிவு செய்யவும் , நீர்வள நிலவள 

திட்டத்தில் (IAMWARM ) அமைக்கப்பட்ட மற்றும் அமைக்கப்பட உள்ள 
5 . திரு . எம் . எஸ் . சுவாமிநாதன் 

நீரினைப் பயன்படுத்துவோர் சங்கங்கள் மற்றும் நீர்வள ஆதார 
அறக்கட்டளையின் பிரதிநிதி . 

தொகுப்புத் திட்டம் ( WRCP)) மற்றும் நீர்வள நிலவள திட்டம் 
6 . தானம் வயலகம் ( கண்மாய் ) 

( IAMWARM ) அல்லாத எஞ்சிய காவிரி வடிநிலத்தில் 
அறக்கட்டளையின் பிரதிநிதி . 

அமைக்கப்படவுள்ள நீரினைப் பயன்படுத்துவோர் சங்கங்களின் 

கோரிக்கைகளை தொடர்புடைய மண்டல தலைமைப் பொறியாளர்கள் , 
7 . அனைத்து திட்டக்குழுக்களின் நீர்வள ஆதாரத்துறை வழியாக உச்சநிலைக் குழுவிற்கு சமர்ப்பிக்கலாம் 
தலைவர்கள் ( பதவி நிலையில் ) என்றும் அரசு ஆணையிடுகிறது . 


(ஆளுநரின் ஆணைப்படி ) 


மேலும் , தமிழ்நாடு விவசாயிகள் நீர்ப்பாசன அமைப்பு முறை 
மேலாண்மைச் சட்ட விதிகள் 2002 , பிரிவு 8 (2 ) ( 1) - ன்படி, சட்டத்தின் 
விதிமுறைகளுக்கு இணங்க எந்த ஒரு விவசாயிகள் அமைப்பிற்கும் 
அவற்றின் அதிகாரங்களைச் செயல்படுத்துவதற்கும் மற்றும் அவற்றின் 
அலுவல்களை ஆற்றுவதற்கும் தேவையெனக் கருதுகின்ற 


கி . தனவேல் , 
அரசுச் செயலாளர் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


